APRIL/MAY 2021 


CLT10 — தமிழ்‌-1 





Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ-- (10 % 2 £ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 


1. பாரத ஜனங்கள்‌ எதனை அச்சம்‌ தரும்‌ பேய்‌ என்று 
எண்ணி நெஞ்சம்‌ அயர்வார்கள்‌ ? 


2. பாரதிதாசன்‌ என்னுயிர்‌ என்று குறிப்பிடுவது எதனை? 


9. பழங்காலத்தில்‌ பெண்கள்‌ அணிந்தக்‌ காதணிகள்‌ யாவை? 





4, மத வைராக்கியத்தை வெளிப்படுத்தும்‌ பக்தி இலக்கியம்‌ 
எது? 


5. பாரதம்‌ சிறுகதையில்‌ அசாம்‌ மாநில சட்டமன்ற எதிர்கட்சி 
தலைவர்‌ யார்‌? 


6.  கொல்லிமலைத்‌ தலைவனையும்‌ அவனுடைய மலையின்‌ 
பெயரையும்‌ சுட்டுக. 


7. வேப்பமரத்தில்‌ நாற்காலிச்‌ செய்தால்‌ கிட்டும்‌ பலன்‌ 
குறித்து மாமனார்‌ கூறியதை எழுதுக. 


2794 


10. 


11. 


12. 


18. 


சேலத்தார்‌ வண்டி சிறுகதையில்‌ சிறுகதைத்‌ தலைவனின்‌ 
வீடு எப்படி அடையாளப்‌ படுத்துவார்கள்‌ ? 





பெயர்ச்சொல்‌ என்றால்‌ என்ன? 


பிறமொழிச்‌ சொற்களை நீக்கி தமிழ்ச்‌ சொல்‌ இடுக. 





வெள்ளிக்கிழமை மாலையில்‌ கோவிலில்‌ பூஜை செய்து 
விபூதி வழங்கினார்கள்‌. 

பகுதி ஆ — (5 % 5- 25 மதிப்பெண்கள்‌) 

அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 
(அ) வழிபாடு கண்களால்‌ அல்லாது மனத்தினால்‌ 
கொள்ளும்‌ நிலையைக்‌ கவிமலை கவிதையின்‌ 
வழிநின்று விளக்குக. 

(அல்லது) 





(ஆ) தமிழின்‌ தலைமை தாங்கும்‌ பண்பை சுரதா 
கவிதையின்‌ வழிநின்று விளக்குக. 


(அ) இராவணன்‌ வைராக்கியம்‌ பற்றி எழுதுக. 


(அல்லது) 
(ஆ) சூரன்‌ வைராக்கியம்‌ குறித்து 
ரா.பி. சேதுப்பிள்ளைக்‌ கூறிய கருத்துக்களை 


எழுதுக. 


(அ) அசாம்‌ வங்காளக்‌ கலவரத்தை மையப்படுத்தி 
அண்ணா எழுதிய நாடகக்‌ கருத்துக்களை விளக்குக. 
(அல்லது) 


(ஆ) கொல்லிப்பாவை கதைப்‌ பின்னலை விளக்குக. 


2 2794 


14. (அ) நாற்காலி தலைப்புப்‌ பொருத்தத்தை விளக்குக. 


(அல்லது) 
(ஆ) சேலத்தார்‌ வண்டி சிறுகதையில்‌ சேலத்தார்‌ 
பண்புகளை எழுதுக. 


15. (அ) எகர, ழகர வேறுபாட்டைச்‌ சான்றுகளுடன்‌ எழுதுக. 


(அல்லது) 


(ஆ) ரகர, றகர வேறுபாட்டை எடுத்துக்காட்டுகளுடன்‌ 
விளக்குக. 


பகுதி இ — (3 ௬ 10 - 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விரிவான விடை எழுதுக. 


16. மு. மேத்தா இன்றைய சமூகத்தைச்‌ சித்தலத்துக்‌ கவிதை 
புனைந்தப்‌ பாங்கினை விளக்கி எழுதுக. 





17. பழங்காலத்து அணிகலன்கள்‌ குறித்து மயிலை சீனி. 
வேங்கடசாமி கூறிய கருத்துக்களை விளக்குக. 


18. அறிஞர்‌ அண்ணா எழுதிய பாரதம்‌ நாடகத்‌ தன்மையை 
ஆய்க. 


19. சேலத்தார்‌ வண்டி சிறுகதை உணர்த்தும்‌ கருத்தினை 
விளக்குக. 


20. நாடகம்‌ தோற்றம்‌ வளர்ச்சிக்‌ குறித்துக்‌ கட்டுரை வரைக. 





3 2794 


